World Christian Fellowship 
www.wcflondon.com 


wcflondon(@egmail.com 


Heaven on வரத 


வேத வசனம்‌ போதுமானது 03 


நவீனகால கிறிஸ்தவர்களில்‌ இல்லாதது எது? 
* வேதாகமம்‌ படிப்பது, 

வேதத்திறகு கீழ்படிவது, 

அதில்‌ உள்ளது போல்‌ வாழ்வது, 

வேதத்தை போதிப்பது மற்றும்‌ 

வேதத்தை பறைசாற்றுவது. 


VY VY YY 


இதற்கான காரணம்‌ அவர்கள்‌ வேதத்தின்‌ நிறைவு 
தன்மையை, அது போதுமானது என்பதை பற்றிய சத்தியத்தை 
புரிந்து கொள்ளாதது தான்‌. 


சங்கீதம்‌ 19 மற்றும்‌ 119 


சங்கீதம்‌ / எழுதிய தாவீது வாழ்க்கையின்‌ எல்லா 
உச்சத்தையும்‌, தேவையையும்‌, ஏற்றஇறக்கததையும்‌, 
போராட்டத்தையும்‌, சோதனைகளையும்‌, பிரச்சனைகளையும்‌ 
மற்றும்‌ உபததிரவங்களையும்‌ பார்த்தவர்‌ அதை இவரை 
போல்‌ ஒரு சில மனிதர்கள்‌ தான்‌ பார்த்து இருக்க முடியும்‌. 


ஒரு ராஜாவாக மாறுவதற்கு முன்பும்‌, அதன்‌ பின்னரும்‌ கூட 
தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்‌ இருக்கிறது 
என்பதை தாவீது அறிந்திருந்தார்‌. 


ஆழ்நீத பாவத்தில்‌ விழுநீதிருப்பது என்னவென்று 
அவருக்குத்‌ தெரியும்‌. 


ஒரு மகத்தான புனித நம்பிக்கையை காட்டிக்‌ கொடுப்பது 
என்னவென்று அவருக்குத்‌ தெரியும்‌. தனது சொந்த 
பிள்ளைகள்‌ தனக்கு எதிராகக்‌ கலகம்‌ செய்வது என்னவென்று 
அவருக்குத்‌ தெரியும்‌. 


திருமணங்களை மோசடி செய்வது மற்றும்‌ குடும்ப 
சூழ்நிலைகளைதீ துன்பப்படுத்துவது என்னவென்று 
அவருக்குத்‌ தெரியும்‌. 


தாவீது மனித உணர்ச்சியின்‌ ஆழத்திலிருந்து பேசும்‌ ஒரு 
மனிதர்‌, ஆனால்‌ தேவனுடைய வார்த்தையில்‌ முழுமையான 
போதுமான தன்மையைக்‌ காண்கிறார்‌. 


இநத சங்கீதத்தை மூன்று பகுதிகளாகப்‌ பிரிப்போம்‌! 


1. தேவனை அவருடைய உலகம்‌ மூலம்‌ அறிவது 

2. தேவனை அவருடைய வார்த்தையின்‌ மூலம்‌ அறிவது 

3. தேவனின்‌ வழியில்‌ வாழ்வதன்‌ மூலம்‌ அவரை 
அறிவது 


தேவனுடைய உலகம்‌ - வசனங்கள்‌ 1-6 
தேவனுடைய வார்த்தை- வசனங்கள்‌ 7-11 
தேவனுடைய வழி- வசனங்கள்‌ 12-14 


* சூரியன்‌ ஒரு பொதுவான முன்‌ கதவைப்‌ போல 
உயரமாக இருந்தால்‌, பூமி ஒரு நிக்கலின்‌ அளவைப்‌ 
பற்றியதாக இருக்கும்‌. 


* சூரியன்‌ நமது சூரிய மண்டலத்தின்‌ மையமாகும்‌, 
மேலும்‌ இது முழு சூரிய மண்டலத்தின்‌ 99.8 சதவீத 
எடை கொண்டதாகும்‌. 

* ஒரு நட்சத்திரமாக, சூரியன்‌ ஒரு வாயு பந்து (92.1 
சதவீதம்‌ ஹைட்ரஜன்‌ மற்றும்‌ 7.8 சதவீதம்‌ ஹீலியம்‌) 
அதன்‌ ஈர்ப்பு சகதியினால்‌ ஒன்றாக இணைந்துள்ளது. 

v சூரியனின்‌ மையமானது சுமார்‌ 27 மில்லியன்‌ டிகிரி 
பாரன்ஹீட்‌ ஆகும்‌ (/5 மில்லியன்‌ டிகிரி செல்சியஸ்‌). 

v சூரியனின்‌ ஆரம்‌ 696,000 கிலோமீட்டர்‌. 

* சூரியனின்‌ சுழற்சி வேகம்‌ 1.997 கிமீ/ வி, 107,000 கிமீ/ 
மணி அல்லது மணிக்கு 67,000 மைல்கள்‌ மணி 


தேவனின்‌ வார்த்தையைப்‌ பார்ப்போம்‌ வசனங்கள்‌ 7 முதல்‌ 1]. 


கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்றெதுமாயிருகதெது; கர்த்தருடைய சாட்சி 
சத்தியமும்‌, பேதையை ஸஞானியாக்குகிறதுமாயிருககிறது. 
8. கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, இருதயத்தைச்‌ 
சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருககிறது; கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ தெளிவிக்றெதுமாயிருகறெது. 
9. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ சுத்தமும்‌, என்றைக்கும்‌ 
நிலைகறைதுமாயிருகறைது; கர்த்தருடைய நியாயங்கள்‌ 
உண்மையும்‌, அவைகள்‌ அனைத்தும்‌ நீதியுமாயிருக்றைது. 
10. அவைகள்‌ பொன்னிலும்‌, மிகுந்த பசும்பொன்னிலும்‌ 
விரும்பப்படத்தக்கதும்‌, தேனிலும்‌ தேன்கூட்டிலிருந்து 
ஒழுகும்‌ தெளிதேனிலும்‌ மதுரமுள்ளதுமாய்‌ இருக்றைது. 
11. அன்றியும்‌ அவைகளால்‌ உமது அடியேன்‌ 
எச்சரிக்கப்படுகிறேன்‌; அவைகளைக்‌ கைக்கொள்ளு 
கிறதினால்‌ மிகுந்த பலன்‌ உண்டு. 


வசனங்கள்‌ 7-9 


தேவனுடைய வார்த்தையின்‌ ஆறு அளவுருக்கள்‌ 


தலைப்பு பண்புகள்‌ பயன்கள்‌ 

Law Perfect Converts the Soul 

வேதம்‌ குறைவற்றது | ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்கிறது 

Testimony Sure Makes wise 

சாட்சி சத்தியம்‌ பேதையை 
ஞானியாக்குறைது 

Statute Right Rejoice the heart 

நியாயங்கள்‌ | செம்மை இருதயத்தைச்‌ 

வித, சட்டம்‌, சந்தோஷிப்பிக்கிறது 

சாசனம்‌ 

Commandment | Clear Enlighten eyes 

கற்பனை தூய்மை கண்களைத்‌ தெளிவிக்றைது 

Fear Clean Endures forever 

பயம்‌ சுத்தம்‌ என்றைக்கும்‌ நிலைக்கிறது 

Judgement True Altogether righteous 

நியாயங்கள்‌ | உண்மை அனைத்தும்‌ 
நீதியுமாயிருகீகிறது 


இநத மூன்று வசனங்களிலும்‌ நாம்‌ தேவனின்‌ மனதில்‌ உள்ள 
அளவற்ற அறிவை காண முடியும்‌. வேதத்தைப்‌ பற்றிய மிகச்‌ 
சிறநீத மற்றும்‌ விரிவான அறிக்கை மிகச்‌ சல சொற்களில்‌. 
வேதத்தின்‌ இந்த பகுதியின்‌ அளவு நம்முடைய எந்த மனித 
திறனுக்கும்‌ அப்பாற்பட்டது. 


இநத மூன்று வசனங்களிலும்‌ “கர்த்தருடைய “என்ற 
வார்த்தையை ஆறு முறை பார்க்க முடியும்‌. 


1. கர்த்தருடைய கற்பனை, 
2. கர்த்தருடைய சாட்௪, 
3. கர்த்தருடைய நியாயங்கள்‌, 


4. கர்த்தருடைய கட்டளைகள்‌, 
5. கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ மற்றும்‌ 
6. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. 


இநத வார்த்தைகளின்‌ ஆதாரம்‌ கர்ததராயெ தேவன்‌ மட்டுமே 


என்பதை நாம்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. தேவனின்‌ 
உடன்படிக்கை பெயர்‌ யாவே ஆறு முறை 
உபாயகப்படுததப்பட்டுள்ளது,அதன்‌ மூலம்‌ அவருடைய 


வார்த்தை போதுமானது என்கிற தன்மை தெரிகிறது. 
சங்கீதம்‌ என்பது ஆவிக்குரிய எல்லா தேவைக்கான தேவனின்‌ 
சொந்த சாட்சியாகும்‌. 


1. கர்த்தருடைய கற்பனை 


வ7, கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, ஆத்துமாவை 
உயிரப்பிக்கிறதுமாயிருக்கிறது. 


வேதத்தின்‌ தலைப்பு “நியாயப்பிரமாணங்கள்‌/ கற்பனைகள்‌” 
ஆகும்‌. “தோரா” என்றால்‌ வேதாகமம்‌ அல்லது தெய்வீக 
கற்பித்தல்‌ என்று அர்த்தம்‌. அது கற்பித்தல்‌ அல்லது 
நீதிபோதனை! வேதத்தின்‌ நெறிமுறைகளின்‌ தன்மையை 
குறிக்கிறது. தேவன்‌ மனிதனுக்கு அறிவுரை கூறுவது. 


வேதத்தில்‌ கோட்பாடுகள்‌ உள்ளது, தேவனிடமிருந்து 
மனிதனுக்கு வரும்‌ அறிவுரைகள்‌ ஆகும்‌, 


விசுவாசத்துடன்‌ தொடர்புடையது: நாம்‌ விசுவாசிப்பது, 
குணாதிசயத்துடன்‌ தொடர்புடையது: நம்மை பற்றியது 
மற்றும்‌ 

நடத்தை தொடர்பானது: நாம்‌ செய்வது. 


இது மனிதனின்‌ வாழ்க்கைக்கான தேவனின்‌ அறிவுறுத்தல்‌ 
அல்லது கற்பிதீதல்‌ பற்றிய முழுமையான விளக்கமாகும்‌. 


பரிசுத்த வேதாகமத்தின்‌ மூலம்‌ வரும்‌ இந்த தெய்வீக 
போதனை சரியானது. 


யாக்கோபு தனது நிரூபததில்‌ அதை சரியான சட்டம்‌ என்று 
அழைத்தார்‌ (யாக்கோபு 1:25) 


பழைய ஏற்பாட்டின்‌ வேத வல்லுநர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
முற்றிலும்‌ சரியானது என்பது "எல்லா வகையான 
காரியங்களும்‌ எல்லா கோணத்திலும்‌ சொல்லப்பட்டு இருக்க 
வேண்டும்‌” என்று. இது ஒரு விரிவான சொல்‌.வேறு 
வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, வேதம்‌ எல்லாவற்றையும்‌ 
உள்ளடக்கியது என்று நாம்‌ கூறுகிறோம்‌, அதில்‌ எதுவும்‌ 
இல்லாமல்‌ இல்லை. 


வ7 சொல்லுகிறது ஆத்துமாவை உயிர்ப்பிக்றெது 
மாயிருக்கிறது என்று. 


உயிர்ப்பிக்றெது என்பதற்கான எபிரேய சொல்‌ புத்துயிர்‌ 
பெறுதல்‌, மறுசீரமைப்பு, புதிதாக்குதல்‌, மாற்றுவது மற்றும்‌ 
உருமாற்றுவதை குறிக்கும்‌. 


வேதம்‌ மிகவும்‌ விரிவானது, அது உண்மையில்‌ நபறின்‌ 
வாழ்க்கையை மாற்றும்‌. 


எபிரேய மொழியில்‌ ஆன்மா என்ற சொல்‌ 'நேபேஷ்‌” 
“ஈஷா” என்பது நபர்‌ அல்லது சுய அல்லது இதயம்‌ என்று 
பொருள்‌. உள்ளான மனிதன்‌, முழு மனிதன்‌ என்பது நீங்கள்‌ 
தான்‌. உங்களின்‌ உண்மையான மனிதனை, முழுமையான 


மனிதனை ஒட்டுமொத்தமாக உருமாற்றும்‌ தன்மை 
ஆண்டவரின்‌ வார்த்தைக்கு உள்ளது. 


மாற்றுவதற்கும்‌, உருமாற்றுவதற்கும்‌, மீட்டெடுப்பதற்கும்‌, 
தெய்வீக பிறப்புக்கும்‌, முழு மனிதனை 
முழுமையாக்குவதற்கும்‌ வேதம்‌ போதுமானது. 


2 தமோத்தேயு 3:15-17, கிறிஸ்து இயேசுவைப்பற்றும்‌ 
விசுவாசததினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ள 
வனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ 
சிறுவயதுமுதல்‌ அறிந்தவனென்றும்‌ உனக்குத்‌ தெரியும்‌. 10. 
வேதவாகீகியங்களெல்லாம்‌ தேவஆவியினால்‌ அருளப்‌ 
பட்டிருக்கிறது; தேவனுடைய மனுஷன்‌ தேறினவனாகவும்‌, 
எந்த நற்கிரியையுஞ்‌ செய்யத்‌ தகுதியுள்ளவனாகவும்‌ இருக்கும்‌ 
படியாக 17. அவைகள்‌ உபதேசத்துக்கும்‌ கடிந்து 
கொள்ளுதலுக்கும்‌ சீர்திருத்தலுக்கும்‌, நீதியைப்‌ படிப்பிக்கு 
தலுக்கும்‌ பிரயோஜனமுள்ளவைகளாயிருககிறது. 


பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு நினைவு படுத்தி எழுதும்‌ போது 
வேதம்‌ உன்னை இரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம்‌ கொடுக்க 
வல்லது என்கிறார்‌. அது மட்டுமல்லாமல்‌, உங்களை 
பரிபூரணமாக்க, எல்லா நற்செயல்களுக்கும்‌ தகுதியாகும்‌ படி 
வழங்கப்படுகிறது. 


தேவனுடைய வார்தீதை முற்றிலும்‌ உருமாற்றும்‌ வல்லமை 
கொண்டது.அது மிகவும்‌ விரிவானது, அது ஒரு ஆதீமாவை, 
ஒரு உயிருள்ள நபரை, தேவன்‌ விரும்பும்‌ நபராக துல்லியமாக 
வடிவமைக்க முடியும்‌. 


1 பேதுரு 1:23-24 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, 
என்றென்றைக்கும்‌ நிற்கிறதும்‌ ஜீவனுள்ளதுமான 
தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும்‌ 


7 


ஜெறநிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. 24. மாம்சமெல்லாம்‌ 
புல்லைப்போலவும்‌, மனுஷருடைய மகிமையெல்லாம்‌ 
புல்லின்‌ பூவைப்போலவுமிருக்கிறது; புல்‌ உலர்ந்தது, அதின்‌ 
பூவும்‌ உதிர்ந்தது. 


புதிய பிறப்பு, அல்லது மாற்றம்‌, உருமாற்றம்‌ என்பது 
தேவனுடைய வார்த்தையால்‌ நிறைவேற்றப்படுகிறது. 
உங்களுக்கு சுவிசேஷம்‌ மூலம்‌ பிரசங்கிகீகப்படும்‌ 
வார்த்தை.அந்த வார்த்தை தான்‌ உங்களின்‌ ஆத்துமாவை 
மாற்ற வல்லது. 


ரோமர்‌ 1:16, கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக குறித்து நான்‌ 
வெட்கப்படேன்‌; முன்பு யூதரிலும்‌ பின்பு கிரேக்கரிலும்‌ 
விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு இரட்சிப்பு 
உண்டாவதற்கு அது தேவபெலனாயிருகறைது. 


வார்த்தையில்‌ உள்ள வல்லமை ஒரு வாழ்க்கையை மாற்ற 
முடியும்‌ என்று பவுல்‌ கூறினார்‌ புதிதாய்‌ பிறப்பதற்கு 
தேவனின்‌ வார்த்தை ஒரு பிரதிநிதி ஆகும்‌. 


பின்வரும்‌ கேள்விகள்‌ நாம்‌ வேதவசனங்களின்‌ 
போதுமானதை விட்டு வெளியேறும்போது வரும்‌ சிக்கலைப்‌ 
புரிந்துகொள்ள வைக்கும்‌. 


* ஒரு சூப்பர்‌ ஸ்டார்‌ போன்ற பிரபலமானவர்‌ மட்டுமே 


பிரசங்கிக்கவேண்டும்‌ என்ற அளவுக்கு வேதம்‌ என்ன 
அவ்வளவு பலவீனமானதா அல்லது வல்லமை 


அற்றதா? 

* அல்லது ஆவிக்குரியவனாக இருந்ததற்கு 
பிரபலமாவதற்கு அல்லது வேதத்தில்‌ மிகப்பெரிய 
அறிவு இருப்பதால்‌? 


அல்லது ஊடகம்‌ அவர்களை பிரபலமாககியதா? 
வார்த்தையில்‌ உள்ள வல்லமையை மீறி அவர்களால்‌ 
செய்ய முடியும்‌ என்று நாம்‌ நம்ப வேண்டுமா? 
அல்லது மக்களின்‌ உணர்ச்சிகளை உற்சாகப்படுத்த, 
கவரவுபடுத்த, அவர்களை தான்‌ பெரிய ஆள்‌ என்ற 
நினைக்க தூண்டும்‌ வகையில்‌ நாம்‌ ஏதாவது செய்ய 
வேண்டுமா? 

உலகரீதியான வெற்றிகளை வாக்குதீததீதமாக கூற 
வேதம்‌ என்ன அப்படி வல்லமை அற்றதா 
பலவீனமானதா? 

தொலைக்காட்சியில்‌ வரும்‌ பிரசங்கியார்கள்‌, ஏன்‌ 
நீங்கள்‌ பெறுக விதைத்தால்‌ நினைத்து பார்க்க 
முடியாத வகையில்‌ பெறுக அறுப்பீர்கள்‌ என்று 
கூறுகிறார்கள்‌? 

பணத்தையும்‌ சுவிசேஷத்தோடு சேர்த்தால்‌ தான்‌ 
ஆத்துமாக்கள்‌ மனம்‌ திரும்பி இரட்சிக்கப்படுமா என்ற 
அவசியம்‌ உள்ளதா என்ன? 


அரசியல்‌ ரீதியான நடவடிக்கைகள்‌, இயக்கங்கள்‌ 
மூலம்‌ வேதத்தில்‌ இல்லாததை மனிதனின்‌ சக்தி 
மூலம்‌ மேற்கொள்வதா தேவனின்‌ திட்டம்‌? தேட 
முடியாத சொகுசுகளை தேவனின்‌ வார்த்தைகளில்‌ 
தேடி, அவரின்‌ வார்த்தையை விட்டு விலகுவதா 
தேவனின்‌ திட்டம்‌? 


அவறிடம்‌ உள்ளதை வாங்குவதற்கான 
அதிநவீன, விற்கமுடியாத காரியங்களை த 
சந்தைப்படுத்தல்‌ திட்டத்தின்‌ மூல பெற வார்த்தை 
மாற்றப்பட்டதா? 


மேற்கண்ட கேள்விகளுக்கு எதற்கும்‌ நீங்கள்‌ ஆம்‌ என்று 
பதிலளித்தால்‌, தேவனின்‌ வார்த்தையின்‌ போதுமான 
தன்மையை நம்பாததன்‌ மூலம்‌ நீங்கள்‌ தேவனின்‌ சட்டத்தை 
கடுமையாக மீறுகிறீர்கள்‌. 


ஒரு எழுத்தாளர்‌ அதை மிகவும்‌ அழகாக வைக்கிறார்‌! 
வார்த்தை கடல்‌: கிறிஸ்து கண்டு எடுக்கக்கூடிய பெரிய 
விலையின்‌ முத்து. 


சங்கீதம்‌ 119:41, கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி, உமது 
தயவும்‌ உமது இரட்சிப்பும்‌ எனக்கு வருவதாக. 


சங்கீதம்‌ சொல்லுகிறது இரட்சிப்பு தேவனின்‌ 
வார்த்தையோடு தொடர்புடையது என்று. 
சங்கீதம்‌ 119:50, அதுவே என்‌ சிறுமையில்‌ எனக்கு ஆறுதல்‌, 
உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. 


சங்கீதம்‌ 119:81, உம்முடைய இரட்சிப்புக்கு என்‌ ஆத்துமா 
தவிக்கிறது; உம்முடைய வசனத்துக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 


சங்கீதம்‌ 119:1406, உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌, என்னை 
இரட்சியும்‌ அப்பொழுது நான்‌ உம்முடைய சாட்சிகளைக்‌ 
காத்துக்கொள்ளுவேன்‌. 


சங்கீதம்‌ 119:151, கர்த்தாவே, நீர்‌ சமீபமாயிருக்கிறீர்‌; உமது 
கற்பனைகளெல்லாம்‌ உண்மை. 


இரட்சிப்பு உங்கள்‌ வார்த்தையில்‌ காணப்படுகிறது, அவர்கள்‌ 
அங்கு பார்க்கவில்லை. 
சங்கீதம்‌ 119:158, உமது வசனத்தைக்‌ காத்துக்கொள்ளாத 
துரோகிகளை நான்‌ கண்டபோது, எனக்கு 
அருவருப்பாயிருந்தது. 


10 


சங்கீதம்‌ 119:174, கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின்மேல்‌ 
ஆவலாயிருக்கிறேன்‌; உம்முடைய வேதம்‌ என்‌ மனமகிழ்ச்சி. 


பவுல்‌ தனது ஆவிக்குரிய மகனைக்‌ கட்டளையிட்டதில்‌ 
ஆச்சரியம்‌ உள்ளதா? “சமயம்‌ வாய்தீதாலும்‌ 
வாய்க்காவிட்டாலும்‌ ஜாகரெதையாய்த திருவசனத்தைம்‌ 
பிரசங்கம்பண்ணு ” (2 தீமோத்தேயு4:.2) 

ஆத்துமாவை மாற்ற வார்த்தை போதுமானது. 


2. கர்த்தருடைய சாட்௪, 


நியாயங்கள்‌, விதி, சட்டம்‌, சாசனம்‌ 


வ7, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும்‌, பேதையை 
ஞானியாக்குறெதுமாயிருக்தறது. 


வேதம்‌ போதுமானதை அற்புத விதமாக விளக்க தாவீது 
அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறார்‌. 


அவர்‌ "சாட்சி" என்ற வார்த்தையைப்‌ பயன்படுததுகிறார்‌, 
இப்போது அவர்‌ தேவனுடைய வார்த்தையை தெய்வீக 
சாட்சியாகப்‌ பார்க்கிறார்‌ வேறு வார்த்தைகளில்‌ 


கூறுவதானால்‌, தேவனுடைய வார்த்தை என்பது தேவன்‌ 
தன்னை பற்றி கொடுக்கும்‌ சாட்சி மற்றும்‌ அவர்‌ யார்‌ என்ன 
எதிர்பார்கீகிறார்‌ என்பதின்‌ விளக்கம்‌ ஆகும்‌. 


தேவனை பற்றிய சாட்சி அவருடைய வார்த்தையில்‌ உள்ளது 
உண்மை. 


நிச்சயததிற்கு மாறுபாடானது என்ன? 
௦ நிச்சயமில்லாதது, 
௦ பாதுகாப்பற்றது, 


11 


அலைபோன்றது, 
மாறுவது, 

மாற்றம்‌, 
நம்பமுடியாத மற்றும்‌ 
நம்ப தகுதியற்ற. 


்‌ 00 6 0 


ஆனால்‌ ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நிச்சயம்‌. 
நிச்சயம்‌ என்றால்‌, 

* அலைபோலல்ல, 

* அசையாதது, 

* பிழையில்லாதது மற்றும்‌ 


* நம்பகமானது. 


தேவனுடைய வார்த்தையானது ஒருவர்‌ தன்னுடைய 
வாழ்க்கையை கட்டி எழுப்ப மற்றும்‌ நித்திய நோக்கத்தை 
அடைய அடித்தளத்தை எந்த ஒரு தயக்கமும்‌ இல்லாமல்‌ 
கொடுக்கிறது. 


பேதுரு இயேசுவோடு கூட இருக்கும்‌ போது நடந்ததை 
நினைவு கூறுகிறார்‌. 


2 பேதுரு 1:17-21 இவர்‌ என்னுடைய நேசகுமாரன்‌, 
இவரிடத்தில்‌ பிரியமாயிருக்கிறேன்‌ என்று சொல்லுகிற சத்தம்‌ 
உன்னதமான  மதிமையிலிருந்து அவருக்கு உண்டாக, 
பிதாவாகிய தேவனால்‌ அவர்‌ கனத்தையும்‌ மகிமையையும்‌ 
பெற்றபோது, 18. அவரோடேகூட நாங்கள்‌ பரிசுத்த 
பருவததீதிலிருக்கையில்‌ வானத்திலிருந்து பிறந்த அந்தச்‌ 
சததததைக்கேட்டோம்‌. 19. அதிக உறுதியான தீர்க்கதரிசன 
வசனமும்‌ நமக்கு உண்டு; பொழுதுவிடிந்து விடிவெள்ளி 
உங்கள்‌ இருதயங்களில்‌ உதிக்குமளவும்‌ இருளுள்ள ஸ்தலத்தில்‌ 


12 


பிரகாசிக்றெ விளக்கைப்போன்ற அவ்வசனத்தைக 
கவனித்திருப்பது நலமாயிருக்கும்‌. 20. வேதத்திலுள்ள எந்தத்‌ 


தர்க்கதரிசனமும்‌ சுயதோற்றமான 
பொருளையுடையதாயிராதென்று நீங்கள்‌ முந்தி 
அறியவேண்டியது. 21. தீர்க்கதரிசனமானது ஒருகாலத்திலும்‌ 
மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை; 


தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள்‌ பரிசுத்த ஆவியினாலே 


ஏவப்பட்டுப்‌ பேசினார்கள்‌. 


அனுபவம்‌, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம்‌, 
அடையாளங்கள்‌, மற்றும்‌ அற்புதங்களுக்கு தனி இடம்‌ 
உண்டு. பேதுரு சொல்லுகிறார்‌ இதை காட்டிலும்‌ 
வார்த்தையானது நிச்சயமானதாக உள்ளது. அந்த வார்த்தை 
தான்‌ வேதம்‌, அந்த வேதம்‌ பரிசுத்தர்கள்‌ தேவ ஆவியினால்‌ 
ஏவப்பட்டு எழுதினார்கள்‌. 


அதன்‌ பயன்‌ என்ன? 
ஞானத்தை எளிதாககியது. 


எளிமை என்பதற்கான மூல எபிரேய வார்த்தையின்‌ அர்த்தம்‌ 
திறந்த வாசலுக்கான யோசனை. 


எளிமையான மனிதர்‌ என்பவர்‌ 
v நுட்பமில்லாதவர்கள்‌, 
கதவை எப்பொழுது மூட வேண்டும்‌ என அறியாதவர்‌, 


எவற்றை வெளியேற்ற வேண்டும்‌ என அறியாதவர்‌, 


கல்லாதவர்‌, 


Vv 
இ 
* எல்லாவற்றையும்‌ உள்ளே ஏற்றுக்கொள்வர்‌, 
Vv 
v அனுபவமில்லாதவர்‌, 

Vv 


அறிவில்லாதவர்‌ மற்றும்‌ 


13 


* அப்பாவியாக உள்ளவர்‌. 
ஆனால்‌ அவர்களும்‌ ஞானவான்களாவார்கள்‌. 


அதற்கான ஆதாரம்‌ என்ன? 
தேவனுடைய வார்த்தை. 


வேதாகமம்‌ அப்பாவித்தனம்‌, அனுபவமில்லாமை, பிரித்து 
பார்க்கும்‌ குணம்‌ இல்லாமை, அறிவிக்கப்படாதவை போன்ற 
எல்லாவற்றையும்‌ எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும்‌ 
ஞானத்தை கொடுக்கிறது. 


எபிரேய மொழியில்‌ “ஞானம்‌” என்பது தெய்வீக 
வாழ்க்கையில்‌ சிறந்து விளங்கும்‌ கலையை குறிக்கிறது. 


தினசரி வாழும்‌ வாழ்க்கையை தேவனுடைய அறிவு மற்றும்‌ 
அவரின்‌ வார்த்தையின்‌ மூலம்‌ ஆளுகை செய்வது. வேதத்தில்‌ 
தேவன்‌ தான்‌ ஞானத்தின்‌ ஆதாரம்‌ அது பரத்திலிருந்து 
வருவது. 


தேவனுடைய வார்த்தை போதுமானது என்று எப்படி 
உங்களால்‌ நம்ப முடியாமல்‌ போகிறது? 


சமூகவியல்‌, உளவியல்‌ மற்றும்‌ தத்துவங்கள்‌ போன்ற நம்மை 
சுற்றி உள்ள மனித வளங்கள்‌ மூலம்‌ வரும்‌ மனித ஞானத்தை 


நீங்கள்‌ நம்ப வேண்டுமா? 


பிரசங்கிப்பவர்கள்‌ வேதத்தை தவிர்த்து வெளியே செல்ல 
வேண்டியது அவசியமா? 


ஒரு சாதாரண மனிதனை ஞானவானாக்கி தேவனுடைய 
சித்தத்தின்‌ படி வாழும்‌ கலையை கற்பிக்க தேவ வசனம்‌ 


14 


போதுமானது என்று தேவனே தன்னுடைய வார்த்தையை 
குறித்து சாட்சி கொடுத்து இருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ 119:27, உமது கட்டளைகளின்‌ வழியை எனக்கு 


உணர்த்தியருளும்‌; அப்பொழுது உமது அதிசயங்களைத்‌ 
தியானிப்பேன்‌. 


சங்கீதம்‌ 119:34, எனக்கு உணர்வைத்‌ தாரும்‌; அப்பொழுது நான்‌ 
உமது வேதத்தைப்‌ பற்றிக்கொண்டு, என்‌ முழு 
இருதயத்தோடும்‌ அதைக்‌ கைக்கொள்ளுவேன்‌. 


சங்கீதம்‌ 119:66, உத்தம நிதானிப்பையும்‌ அறிவையும்‌ எனக்குப்‌ 
போதித்தருளும்‌, உம்முடைய கற்பனைகளின்பேரில்‌ 
விசுவாசமாயிருக்கிறேன்‌. 


சங்கீதம்‌ 119:98-100, நீர்‌ உம்முடைய கற்பனைகளைக்‌ கொண்டு, 
என்னை என்‌ சத்துருக்களிலும்‌ அதிக 
ஞானமுள்ளவனாக்குகிறீர; அவைகள்‌ என்றைக்கும்‌ 
என்னுடனே இருக்கிறது.99. உம்முடைய சாட்சிகள்‌ என்‌ 
தியானமாயிருக்றைபடியால்‌, எனக்குப்‌ போதித்தவர்கள்‌ 
எல்லாரிலும்‌ அறிவுள்ளவனாயிருக்கிறேன்‌. 100. உம்முடைய 
கட்டளைகளை நான்‌ கைக்கொண்டிருகறைபடியால்‌, 
முதியோர்களைப்‌ பார்க்கிலும்‌ ஞானமுள்ளவனாயிருக்கிெிறேன்‌. 


சங்கீதம்‌ 119:104, உமது கட்டளைகளால்‌ உணர்வடைந்தேன்‌, 
ஆதலால்‌ எல்லாப்‌ பொய்வழிகளையும்‌ வெறுக்கிறேன்‌. 


சங்கீதம்‌ 119:125, நான்‌ உமது அடியேன்‌; உம்முடைய 


சாட்சிகளை நான்‌ அறியும்படி என்னை 
உணர்வுள்ளவனாககு ம்‌. 


15 


சங்கீதம்‌ 119:169, கர்த்தாவே, என்‌ கூப்பிடுதல்‌ உமது சந்நிதியில்‌ 
வருவதாக; உமது வசனத்தின்படியே என்னை 
உணர்வுள்ளவனாக்கும்‌. 


சங்கீதக்காரர்களுக்கு தெரியும்‌ ஞானம்‌ தேவனுடைய 
வார்த்தையிலுருநது தான்‌ வரும்‌ என்று! 
ஆத்துமாவை மாற்ற தேவனுடைய வார்த்தை போதுமானது. 


தினசரி வாழ்கீகையில்‌ தேவனுக்கு மகிமையை கொடுக்க 
தேவனுடைய வார்த்தை போதுமானது. 


16 


